T. 1224 


ஸ்ரீ ரஸ்து . 
ஸ்ரீ ரகுநந்தன பரப்ரஹ்மணே நம : 


ஆதித்ய ஹ்ருதய 

ஸ்தோத்ரம் . 


மயிலை கொ . பட்டாபிராம முதலியார் 

எழுதிய 
ப்ரதிபத தாத்பர்யம் . 


சென்னை 
ஸ்ரீ வைஷ்ணவ முத்ரணாலயத்தில் 

பதிப்பிக்கப் பெற்றது 


1929 


காபிரைட் ரிஜர்வ்ட் ) 


( விலை அணா 


3 


ஸ்ரீ 


ஸ்ரீராமஜெயம் . 
ஸ்ரீராம நாம வைபவம் 


நாடியபொருள் கைகூடும் 

ஞானமும் புகழுமுண்டாம் 
வீடியல் வழியதாக்கும் 

வேரியங்க மலை நோக்கும் 
நீடியவரக்கர்சேனை 

நீறு பட்டழியவாகை 
சூடிய 

சிலையி 
தோள் வலி கூறுவோர்க்கே . 


ராமன் 


நன்மையுஞ் செல்வமு நாளுநல்குமே 
தின்மையும் பாவமுஞ் சிதைந்து தேயுமே 
சென்மமு மரணமுமின்றித் தீருமே 
இம்மையே ராமவென்றி ரண்டெழுத்தினால் . 


விஞ்ஞாபனம் 
ஸ்ரீய : பதியான ஸர்வேச்வரனுடைய ஆஞ்யா ரூபமாள 
வேதத்தினுட்பொருளை நன்றாக அறிவதற்கு இதிஹாஸ புரா 
அங்கள் , ஸா தனமாக யிருப்பது யாவருக்கும் தெரிந்த விஷ 
புமே . இதிஹாஸச்ரேஷ்டமாய் “ வேத வேத்யே பரே பும்ஸி 
ஜாதே தசரதாத்மஜேவேதப்ரா சேதஸா தாஸீத் ஸாக்ஷாத் ராமாய 
ஐத்மன" ( ஸர்வேச்வரன் தசர் தருக்கு குமாரராக அவதரித்த 
போது அவனை ப்ரதிபாதிக்கிற வேதமே ஸ்ரீ ராமாயணமாக 
ஆயிற்று .) என்றபடி விசேஷ மகிமையை யுடைய ராமாயணத் 
தை ( ஐச்வர்யார்த்தியோடு , மோக்ஷார்த்தியோடு வாசியற ) ஸகல 
ரும் ஸதா ஸேவிப்பது வழக்கம் . இக்கிரந்தத்தில் யுத்தகாண்டத் 
தில் 107 -வது ஸர்க்கத்தில் காணப்படும் ஆதித்ய ஹ்ருதயம். 
என்கிற ஸ்தோத்ரம் விசேஷ மஹிமையுடையது . இந்த ஸ்தோத் 
பராத்தால் ஸூர்ய மண்டல மத்ய வர்த்தியான ஸர்வேச்வரனை 
தீயானித்தால் எல்லாவித பலன்களும் கைக்கூடும் . இது யுத்தத் 
தில் ஜயத்தை உண்டாக்கக் கூடியது , அனாதியானது , மிகவும் 
ய்வித்ரமானது , ஸகலமான சத்ருக்களையும் ஜெயிக்கக் கூடியது , 
எப்பொழுதும் ஜயத்தையே விளைவிக்கக் கூடியது , அழிவில்லா 


4 


தது , அழிவற்ற பலத்தை கொடுக்கக் கூடியது , படிகௗங்களுக் 
கெல்லாம் மங்களமானது , எல்லாவித பாவங்களையும் , எல்லாவித 
வ்யாதிகளையும் போக்கடிப்பது , ஆயுஸ்ஸை வ்ருத்தி செய்வது . 
ஸ்தோத்ரங்களுக் கெல்லாம் மேற்பட்டது . இதின் மஹிமையை 
அறிந்த அகஸ்த்ய மஹாமுனி , ராம ராவண யுத்தத்தை பார்ப்ப 
தற்காக தேவர்களுடன் வந்தபோது , யுத்தத்தில் இளைப்புற்றி 
ருந்து மறுபடியும் போருக்கு வந்து தன் எதிரில் நிற்கும் ராவ 
ணனைப் பார்த்து இனிச் செய்ய வேண்டியது யாதென்று ஆலோ 
சித்துக் கொண்டிருக்கும் ராமபிரானைப் பார்த்து , இதின் மஹி 
மையை விசேஷமாக எடுத்துறைத்து விட்டு " ராமா ! நீர் இந்த 
ஆதித்ய ஹ்ருதயத்தை ஜபியும் . இந்த க்ஷணத்திலேயே ராவ 
ணனை நிரவித்து விடலாம் என்று சொல்லிவிட்டு தன் ஸ்தா 
னம் போய்ச் சேர்ந்தார் . அகஸ் த்ய பகவான் உரைத்த வண்ணமே 
சக்ரவர்த்தி திருமகன் சுத்தியாக யிருந்துக்கொண்டு ஆசமனாதிக 
ளைச் செய்து ஆதித்யஹ்ருதயத்தை பக்தியோடு ஜபித்துவிட்டு 
வந்தோஷமாக யுத்தத்துக்குச் சென்றார் . அப்பொழுது ஸுர்ய. 
மண்டல மத்ய வர்த்தியான புருஷோத்தமன் ராமனுக்குத் 
தோன்றி “ ராக்ஷஸர்களுக் கரசனான ராவணன் நாசத்தை அடை 
வான் . நீ தவரையுடன் இரு " என்று கூறினார் . 

இந்த " ஆதித்ய ஹ்ருதயம் " " ப்ராசீன ஸ்ரீ ராமாயண க்ரந் 
தங்களில் காணப்படுகிறதில்லை. ” யென்றும் , புதிதாக சேர்த்து 
அச்சிடப்பட் டிருக்கிற தென்றும் சிலர் அபிப்பிராயப் படுகிறார் 
கள் . அதற்கு காரணம் கீழ்வருமாறு உரைக்கிறார்கள் . " ஸ்ரீ ராமா 
யணத்துக்கு வ்யாக்யானம் செய்தவர்களில் ஒருவரான கோவிந் 
தராஜரே அது விஷயமாய் தம்முடைய வ்யாக்யானத்தில் ப்ரஸ் 
தாபம் செய்கிறார் . 

" ஸ்ரீ ராமாயணத்துக்கு ப்ராசீன வ்யாக்யா தாக்களான 
உடாரி கதகர் முதலானோருடைய வ்யாக்யானங்களை அடி 
யொற்றியே கோவிந்தராஜர் மஹேச்வர தீர்த்தர் முதலான 
நவீன வ்யாக்யா தாக்கள் தங்கள் வ்யாக்யானங்களை எழுதலாயி 
னர் , கோவிந்தராஜர் ஆதித்ய ஹ்ருதயத்திற்கு வ்யாக்யானம் 


1 . 


செய்துவிட்டு கடைசியில் அயஞ்ச ஸர்க : கேஷ்சித் 
கோசேஷ நத்ருச்யதே, உடாரினா கல்யாக்யா தன்ச ஆரம் 
பாத் ப்ரப்ருதி ப்ரபர்த ப்ரதிபாதித சாராயண பாத்து விருத்தஞ் 
சாத்ர ப்ரதிபாதி ஸுர்ய பரத்வம் அஸ்மிம்சகாண்டே திரிம் 
" சீதுத்தர சத ஸர்காஸ் தோகணிதா பவேயு : " என்று கூறியி 
ருக்கிறார் . 

" இதனால் தெரிகிற தென்னவென்றால் ப்ராசீன வ்யா 
க்யாதாவான உடாரி இந்த ஸர்க்கத்துக்கு ( ஆதித்ய ஹ்ருத 
யத்துக்கு ) வ்யாக்யானம் செய்யாததாலும் , அவரே யுத்த காண் 
டத்தில் 130 ஸர்க்கமே யுள்ளதென்று கூறி யிருக்கையாலும் 
( இந்த ஸர்க்கத்தை சேர்த்தால் 131- ஸர்க்கமாகும் ) முதலி 
லிருந்து கடைசிவரையில் ஸ்ரீ ராமாயணம் நாராயண பாத்வத் 
தையே ப்ரதி பாதித்துக் கொண்டுவந்து இவ்விடத்தில் ஸுர்ய 
னுக்கு பரத்வம் சொல்லுவது தகாததாகையாலும் , இது புதிதாய் 
சேர்க்கப்பட்டதென்பதற்கு யாதொரு குறையு மில்லையென்றும் 
தோன்றுகிறது . 

“ மேலும் , பஹிதேவைருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த் 
திபி :, அர்த்திதோ மாடுஷேலோகே ஜஞ்யே விஷ்ணுஸ் ஸா 
தன: என்றபடி அவதரித்த ஸாக்ஷாத் விஷ்ணுவான ராமன் 
யுத்தத்தில் ராவணனை கொல்லமுடியாமல் சிந்தித்ததாயும் அகஸ் 
திய மஹாமுனி அவ்விடம் வந்து ஆதித்ய ஹ்ருதயத்தை ராம 
னுக்கு உபதேசித்ததாயும் சொல்லுவது ராமனுடைய ஸர்வ சக் 
தித்வாதிகளுக்கு குறைவு ஏற்படும் . 

இத்தோத்திரம் மிகவும் ப்ராசீனமானதாகையாலும் , 
சிறந்த மஹிமையை உடையதாகையாலும் , வெகு நாளாய் இஷ் 
டவித்தியை நிறைவேற்றுவதாலும் , அநேக பெரியோர்களால் 
அநுஸந்திக்கப்படுவதாலுந்தான் கோவிந்தராஜரும் இதற்கு வ்யா 
க்யானம் செய்ய இணங்கினாரென்று தோன்றுகிறது . கோவிந்த 
ராஜரும் , தனிஸ்லோகி என்கிற ஸ்ரீராமாயண வ்யாக்யானத்தை 
செய்த பெரியவாச்சான் பிள்ளையும் , ஆதித்ய ஹ்ருதயத்துக்கு 
சாராயணபரமாகவே அர்த்தம் செய்தனர் . ஆயினும் , இத்தோத் 


6 


திரம் (ஆதித்ய ஹ்ருதயம் ) யாரோ ஒரு மஹாத்மாவின் 
யப்பட்ட தென்பதற்கு யாதொரு குறையுமில்லை . * 
இதன் மஹிமை :செவம்: புகழ தக்கதே. 


| 


“ ஆதித்ய ஹ்ருதயம் " என்கிற பெயர் இக்கிர 
வந்ததற்கு பல காரணங்களிருப்பினும் சிலவற்றை ஆட் 
வோம் : 


( 1 ) ஸூர்யனை ப்ரகாசிப்பிக்கிறது . 
( 2) ஆதித்ய ( சூர்ய ) மண்டலத்தை அடைந்த புட் 

(3 ) சூர்ய மண்டலத்தின் ஹ்ருதயத்தை அடை 
(நாராயணனைப் ) பற்றி கூறுகிற க்ரந்தம் . 

இத்தோத்திரத்தை ச்ரத்தா பக்தியுடன் படிப்பு 
ளுக்கு இஷ்ட பூர்த்தி யுண்டாகுமாகையால் , இதன் பொடி 
எல்லோரும் அறிந்து உஜ்ஜீவிக்கும் பொருட்டு தமிழில் அ | 
எழுதப்பட்டது . இதில் தோஷங்களேதேனும் இருப் 4 ,. 
மஹான்கள் அவற்தை பொருத்தருள வேணுமாய் ப்ர -1 


கிறேன் . 


இங்ஙனம் , 
ஸ்ரீ வைஷ்ணவ தாஸன் 

மயிலை . பட்டாபிராமன் . 


பார் சஸ்து , 
ஸ்ரீஸீதா லக்ஷ்மண பரத சத்ருக்க ஹனுமத்ஸமேத 

ஸ்ரீராமசந்த்ர பரப்ரஹ்மனே நம : 
ஆதித்ய ஹ்ருதய 

ஸ்தோத்திரம் . 


1 ததோ யுத்தபரிஸ்ராந்தம் 

ஸமரே சிந்தயா ஸ்திதம் 
ராவணம் சாக்ரதோ த்ருஷ்ட்வா 

யுத்தாய ஸமுபஸ்திதம் . 
2 தைவதைம்ச ஸமாகம்ய 

த்ரஷ்டு மப்யாகதோ ரணம் 
உபாகம்யாப்ரவீத் ராம 
அகஸ்த்யோ பகவான் ரிஷி :. 


பதவுரை. 


பிறகு , 


பாணம் 
த்ரஷ்டும் 
தைவதைஸ்ச 
ஸமாகம்ய 
அப்பாகத : 
பகவான் 
KS : 
அகஸ்த்ய : 
யுத்த பரிஸ்ரார் தம் 
யுத்தாய 
ஸமுபஸ்திதம் 
ராவணஞ்ச 


யுத்தத்தை , 
பார்ப்பதற்காக 
தேவர்களுடன் , 
கூடி 
வந்த , 
அதிக மஹிமையையுடைய 
ஞாநவானான் , 
அகலத்யர் , 
போரில் இளைப்புற்றவரும் , 
யுத்தத்திற்காக 
வந்த , 
ராவணனையும் , 


8 


அக்ரத : 
த்ருஷ்ட்வா 
ஸமரே 
சிந்தயா 
ஸ்திதம் 
ராமம் 
உபாகம்ப 
அப்ரவீத் 


எதிரில் , 
பார்த்து , 
யுத்தத்தில் , 
ஆலோசனையுன் 
இருப்பவரான , 
ஸ்ரீ ராமபிரானை , 


இட்டி, 


சொன்னார் , 


(தாத்பர்யம் ): - அனந்தரம் , யுத்தத்தைப் பார்ப் 
பதற்காக தேவர்களுடன் வந்திருந்த விசேஷமான 
மாஹாத்மியத்தை யுடைய த்ரிகாலஞானியான அகஸ் 
த்ய மஹாமுனி, யுத்தத்தில் இளைப்புற்றிருந்து மறு 
டியும் போருக்கு வந்து தன் எதிரில் நிற்க்கும் ராவண 
னைப் பார்த்து , இனிச் செய்யவேண்டியது யாதென்று 
ஆலோசித்துக் கொண்டிருக்கும் சக்ரவர்த்தி திருமகளை 
கிட்டி இவ்வாறு சொல்லலாயினார் . 

( அவதாரிகை): - இம் மூன்று ச்லோகங்களால் 
இந்த தோத்திரத்தின் ஒப்புயர்வற்ற பெருமையை 
வெளியிடுகிறார் . 


3 ராம ராம மஹாபாஹோ ம்ருணு குஹ்யம் ஸநாதனம் 

என ஸர்வாந் அரீன் வத்ஸ ஸமரே விஜயிஷ்யஸி . 
4 ஆதித்ய ஹ்ருதயம் புண்யம் ஸர்வ சத்ரு விநாபனம் 

ஜயாவஹம் ஜபம் நித்யம் அக்ஷய்யம் பரமம் சிவம் , 
5 ( ஸர்வமங்கள மங்கள்யம் ஸர்வ பாப பரணாபானம் 
சிந்தாபோக ப்ரஃமனம் ஆயுர்வர்த்தன முத்தமம் . 


9 


அரீன் 


பதவுரை. 
ராம் ராமா 

ஹே ராமா 
மஹாபாஹோ பெரிய புஜ முடையவனே , 
வத்ஸ 

ஏ குழந்தாய் , 
யேன 

எதனால் , 
ஸமரே 

யுத்தத்தில் , 

சத்ருக்களை , 
பெர்வான் 

எல்லாறையும் , 
விஜயிஷ்யஸி ஜெயிப்பாயோ ( அப்படிபட்ட ) , 
குஹ்யம் 

ரஹஸ்யத்தை, 
ஸநாதனம் 

அனாதியும் , 
புண்யம் 

பரிசுத்தமும் , 
ஸர்வசத்ருவினாசனம் எல்லா சத்ருக்களையும் , நாசம் செய் 

( வதும் 
ஜயாவஹம் 

ஜயமளிப்பதும் 
இத்யம் 

அழிவில்லாததும் , 
அக்ஷய்யம் 

அழிவற்ற பலத்தை யுடையதும் , 
பாமம் சிவம் 

பரமமங்களமானதும் 
ஸர்வமங்கள மங்கள்யம் எல்லா மங்களங்களுக்கும் மங்கள 

( மானதும் , 
ஸர்வபாப ப்ரணாசனம் எல்லாவித பாவங்களை யொழிப் 

( பதும் , 
சிந்தாசோகப்ரசமனம் மனதின் துயரத்தையும் , தேஹ 

( பீடையையும் பொழிப்பதும் ,, 
ஆயுர்வர்த்தனம் ஆயுளை வ்ருத்தி செய்வதும் , 
உத்தமம் 

சிறந்ததும் , ( ஆன ) 
ஆதித்ய ஹ்ருதயம் சூர்யமண்டலத்துத் அந்தர்யாமி 

யாக இருந்துள்ள காராயணனை 
ப்ரதிபாதிக்கிற ஆதித்ய ஹ்ருதய 

மென்கிற 
ஜபம் 

தோத்திரத்தை , 
ஸ்ருணு , 

கேள் . 


10 


பாஹுக்களை 


( தாத்பர்யம் ): -- ராமா! ராமா !! [ராமன் விசாரப் 
பட்டுக்கொண்டிருப்பதாலும் , மிகவும் ஆதாம் இருப் 
பதாலும் , காரியத்திலுள்ள அவளாத்தாலும் , இரண்டு 
தரம் ராமாவென்று ஸம் பாதிக்கப்பட்டது ) எல்லா 
விதத்தாலும் பெருமையையுடைய 
உடையவனே ! நீ எந்த ஸ்தோத்திரத்தால் எல்லா சத் 
ருக்களையும் யுத்தத்தில் ஜயிப்பாயோ அப்படிப்பட்ட 
பரம ஹயஸ்மானதும் , அனாதியானதும் , பவித்ரமான 
தும் , எல்லா சத்ருக்களையும் நாசம் செய்யக்கூடியதும் , 
எப்பொழுதும் ஜயத்தை விளைவிக்கக் கூடியதும் , அழி 
வில்லாததும் , அழிவில்லாத பலத்தைக் கொடுக்கக் 
கூடியதும் , மங்களங்களுக்கெல்லாம் மங்களமானதும் 
எல்லாப் பாவங்களையும் போக்கடிப்பதும் , எல்லாவித 
வ்யாதிகளையும் தீர்ப்பதும் , ஆயுஸ்ஸை வ்ருத்திசெய் 
வதும் , ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் மேற்பட்ட தாயு 
முள்ள , ஸர்வேச்வரனை ப்ரதிபாதிக்கிற ஆதித்ய ஹ்ரு 
தய மென்கிற , ஸ்தோத்திரத்தை உனகு உபதேசிக்கி 
றேன் , கேள் . 

( 3-5 ) 


( அவதாரிகை): - இந்த 

ரிகை) - இந்த ஸ்தோத்ரத்திற்கு ப்ரதி 
பாத்பனான 

ஸர்லேச்வரனுடைய பெருமையை 
கூறுகிறார் . 


6 ரம்மிமந்தம் ஸமுத்யந்தம் 

தேவாஸுர நமஸ்க்ருதம் 
பூஜயஸ்வவிவஸ்வந்தம் 
பாஸ்கரம் புவனேஸ்வரம் 


11 


பதவுரை. 
ரஸ்மிமந்தம் நீ ப்ரசஸ் தமான கிரணங்களுடை 

( யவணும் ; 
ஸமுத்யந்தம் நன்றாக உதயமாய்க் கொண்டிருப் 

( பவனும் , 
தேவாஸுரநமஸ்கிருதம் தேவர்களாலும் , அசுரர்களாலும் , 

( நமஸ்கரிக்கப் பட்டவனும் , 
விவஸ்வந்தம் 

தன்னொளியால் மற்ற தேஜஸ்ஸு 

( க்களை மழுங்கப் பண்ணுமாறு , 
பாஸ்கரம் 

ஒளிவிடுமவனும் , 
புவனேச்வரம் லோகநாதனும் ( ஆன ) ஸர்வேச் 

( வரனை , 
பூஜயஸ்வ 

பூஜி . இத்தோத்திரத்தால் ஆராதி 

[ யென்பதாம் . 
( தாத்பர்யம் ): --ஸ்வர்ணச்சாயையா யிருப்பதால் 
ப்ரசஸ்தமான கிரணங்களை யுடையவனும் அந்தரங்க 
பக்தர்களால் ஸதாத்யானிக்கப்படுமவனும் உதயத்தை 
அடைபவனும் ( உதயமாய்க்கொண்டு ” என்று சொல் 
லுவதால் அப்பொழுதுதான் உதயமாய்க் கொண்டி 
ருப்பதாக பொருள் கொள்ளக் கூடாது . ஏனென்றால் 
அகஸ்தியர் வந்தது மத்தியானத்தில் , தேவர்களாலும் , 
அரக்கர்களாலும் , பூஜிக்கப் படுமவனும் , தன்தேஜஸ் 
ஸால் இதர தேஜஸ்ஸுகளை மழுங்கப்பண்ணுமவனும் , 
சந்த்ர சூர்யர்களுக்கும் தேஜஸ்ஸை கொடுக்கக் கூடிய 
வனுமான ஸர்வலோக சரண்யனான 

ஸர்வேச்வரனை 
இந்த ஸ்தோத்ரத்தால் ஆராதிக்கவும் , 

( 6 ) 
( அவதாரிகை : - இந்த புருஷன் மற்ற தேவதை 
களைக் காட்டிலும் மேன்மை யுடையவ னென்பதை 
உபபாதிக்கிறார் . 


12 


7 ஸர்வதேவாத்மகோ ஹ்யேஷ 

தேஜஸ்வீ ரம்மிபாவந : 
ஏஷ தேவாஸுரகணான் 
லோகான் பாதி கபஸ்திபி : 


பதவுரை. 


ஏஷ: இந்த சூர்ய மண்டல வர்த்தியான 

( புருஷன் 
ஸர்வதேவா த்மகா : 

எல்லா தேவர்களுக்கும் ஆத்மா 

( போன்றவர், 
தேஜஸ்வீ 

மிகுந்த ஒளியை யுடையவன் , 
ரஸ்மிபாவன : கிரணங்களால் (உலகத்தை ) உண் 

டாக்குமவன் ; அந்தரங்க பக்தர் 

களை முக்தர்களாக்குமவன் , 
எஷ: 

இவன் 
தெவாஸுரகணான் தேவாசுரர்களின் கூட்டத் 

( தையும் , 
லோகான் 

உலகங்களையும் , 
கபஸ்திப : 

கிரணங்களால் , 
பாதி . 

ரக்ஷிக்கிறான் . 
தாத்பர்யம் : -- சூர்யமண்டல மத்ய வர்த்தியான 
இப் புருஷன் ஸமஸ்த தேவர்களையும் சரீர மாகக் 
கொண்டு தான் அவர்களுக்கு ஆத்மாவாக விருப்பவன் 
மிகுந்த தேஜஸ்ஸை உடையவன் . தன் கிரணத்தால் 
ஸகல லோகங்களுக்கும் உத்பத்தி , ஸ்திதி ஸம்ஹாங் 
களை செய்பவன் ( பக்தர்களுக்கு மோக்ஷத்தை கொடுப் 
பவன் ) இவன் தான் , தன் கிரணங்களால் , மழை முத 
லானவைகளை யுண்டாக்கித் தேவர்கள் ராக்ஷஸர்கள் , 
முதலான ஸமஸ்த ஜத்தையும் ரக்ஷிக்கிறான் . 


13 


அவதாரிகை - கீழ் ஸ்லோகத்தில் கூறிய ஸர்வ 
தேவாத்மகத்வத்தை ( அதாவது எல்லா தேவர்க 
ளுக்கும் அந்தராத்மாவாக இருப்பதை ) மேல் இரண்டு 
ஸ்லோகங்களில் விவரிக்கிறார் . 


8 


எஷ ப்ரஹ்மாச விஷ்ணும்ச 

சிவஸ்கந்த : ப்ரஜாபதி : 
மஹேந்த்ரோ தன தகோலோ 
யமஸ்ஸோமோ ஹ்ய பாம்பதி : 


9 . 


பிதரோ வஸவ ஸ்ஸாத்யா8 

அஸ்வினௌ மருதோமனும் . 
வாயுர்வஹ்நி : ப்ரஜாப்ராண 
ருதுகர்த்தா ப்ரபாகர . 


பதவுரை. 


ஏஷம் 
பிரம்மாச 
விஷ்ணுச 
ஸிவ : 


ஸ்கந்த 


ப்ராஜபதில் 
மஹேந்திர 
தனதம் 
காலம் 
யமா 
ஸோம : 
அபாம்பதி : 

2 


இவன் 
பிரமனும் , 
விஷ்ணுவும் , 
சிவனும் , 
குமாரஸ்வாமியும் , 
நவப்ரஜா பதிகளும் , 
தேவேந்திரனும் , 
குபேரனும் , 
மிருத்யுவும் , 
எமனும் , 
சந்திரனும் , 
வருணனும் ( ஆகிருன் ). 


14 


பிதா 


வஸவம் 
ஸாத்தியா 
அஸ்வினௌ 
மருதம் 
மனும் 
வாயும் 
வஹ்நி : 
ப்ரஜாப்ராணம் 
ருதுகர்த்தா 
ப்ரபாகர : 


பித்ருதேவதைகள் 
அஷ்ட வசுக்கள் 
ஸாத்யர்கள் 
அஸ்வீனீ தேவர்கள் 
மருத்கணங்கள் 
மனு 
பூலோகத்திலிருக்கும் வாயு 
கெருப்பு 
பிராணிகளின் உயிர் 
ருதுக்களை யுண்டாக்கும் 
சூரியனும் (இவனே ) . 


தாத்பர்யம் - இவன் தான் , ஸமஸ்த தேவர்களை 
யும் சரீரமாகவுடையவன் . ப்ரஹ்மா, விஷ்ணு , சிவன் 

மாரஸ்வாமி , நவப்ரஜாபதிகள் , தேவேந்திரன் , 
குபேரன் , ம்ருத்யு , யமன் சந்திரன் வருணன் , எல் 
லாரும் இவனே தான் . பித்ரு தேவதைகளும் , அஷ்ட 
வஸுக்களும் , ஸாத்யர்களும் , அச்வினி தேவதைக 
ளும் , 49- மருத்துக்களும் , மனுவும் , வாயுவும் , அக்னி 
யும் , ப்ராணனும் , வஸந்தாதி ருதுக்களுக்கு காரண 
மான ஸுர்யனும் எல்லாம் இவனே. 

8-9 


யான 


அவதாரிகை : - ஸூர்ய மண்டல மத்ய வர்த்தி 

ஸர்வேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை விளக்கு 
கிறார் இதில் . 


10. ஆதித்ய ஸ்ஸவிதா ஸூர் : 

கக : பூஷா கபஸ்திமான் : 
வர்ண ஸத்ருசேலா பாது : 
ஹிரண்ய பேதா திவாகரம். 


15 


பதவுரை . 


ஆதிய : ஹ்ருதய ஸ்தோத்ர ப்ராரம்ப : 


ஸவிதா 


ககம் 


ஆதித்ய 

( நீ ) அதிதியின் மகன் 

உலகங்களை உண்டாக்குகிறவன் 
சூர்யா 

ஜனங்களை அவரவர்களின் கர்மங் 

களைச் செய்விப்பிக்கிறவன் 

ஆகாயத்தில் ஸஞ்சரிப்பவன் 
பூவா மழைபெய்வித்து உலரைபோஷிப் 

பவன் 
கபஸ்திமான் சிறந்த கிரணங்களை யுடையவன் 
ஸுவர்ண ஸத்ருச : பொன்னுக்கு நிகரானவன் 
பானும் 

எங்கும் ப்ரகாசிப்பவன் 
ஹிரண்யரேதா: ஸ்வர்ணமயமான ப்ரஹமாண்டத்தை 

யுண்டாக்கினவன் 
திவாகர 

பகலையுண்டாக்குகிறவன் 
தாத்பர்யம் - அதிதியின் புத்திரனும் , பூமியி 
லுள்ள ஸகல ரஸங்களையும் க்ரஹிப்பவனும் , 
பத்தால் ஸகல விஷயங்களையும் அநுபவிப்பவனும் , 
உலகத்தை உண்டாக்குமவனும் , ஜனங்கள் தாங்கள் 
தங்கள் நித்யநைமித்திக கர்மங்களில் நின்றும் தவராம 
லிருக்கும்படி செய்பவனும் , ஆகாயத்தில் திரிகின்ற 
வனும் , ஜகத்தை போஷிப்பவனும் ,சிறந்த கிரணங்களை 
யுடையவனும் , ஸர்வ வ்யாபியாய் லக்ஷ்மியையுடைய 
வனும் , தங்கத்தைப் போன்றவனும் , எங்கும்ப்ரகாசிப் 
பவனும் , ஸ்வர்ணமயமான ப்ரம்மாண்டத்தை ம்ருஷ் 
டிப்பவனும் , பகலையுண்டாக்குமவனும் ,அஞ்ஞானத்தை 
கொடுப்பவனும் , இவையெல்லாம் நீயே . 

10 


ஜீவரூ 


அவதாரிகை : - இந்தம்லோகத்தில் ஆதித்யமண் 
டலாந்தர்வர்த்தியானவன் சிறப்பை கூறுகிறார் . 


16 


11. ஹரி தஸ்வ : ஸஹஸ்ரார்சி 

ஸப்த ஸப்திர் மரீசிமான் 
திமிரோந்மதன : Uும்பு : 
த்வஷ்டா, மார்த்தாண்ட அம்மான் . 


பதவுரை . 


சம்பு : 


ஹரிதச்வம் ( நீ ) பச்சை நிறமுள்ள குதிரையை 

யுடைய 
ஸஹஸ்ரார்சி 

ஆயிரங்கிரணங்களை யுடையவன் 
ஸப்தஸப்தி ஸப்தா என்னும் குதிரையை 

யுடையவன் 
மரீசிமார் அதிகப்ரகாசமான இரணங்களை 

யுடையவன் 
திமிரோன் மதக : 

இருளைப் போக்குகின்றவன் 

யாவருக்கும் சுகமளிப்பவன் 
த்வஷ்டா 

எல்ல வற்றையும் அழிப்பவன் 
மார்த்தாண்டம் பிரளயத்தில் அழிந்த உலகங்களை 

[ பு : பிழைப்பிக்கின்றவன் 
அம்சுமான் எங்கும் விளங்கும் கிரணங்களையு 

டையவன் 
காக்பரியம்- பச்சைநிறமுடைய திரையை 
புடையவனும் , மனோஹரமானவாஹனத்தை யுடையவ 
னும் , அனேக கிரணங்களையுடையவனும் , கல்யாண 
குணங்களையுடையவனும் , " ஸப்த " என்னும் குதிரையை 
யுடையவனும் , ப்ரசஸ்தமான கிரணங்களையுடையவ 
னும் , சங்கசக்ராதி ஆயுதங்களை உடையவனும் , 
இருளை போக்கடிப்பவனும் , ஞானத்தை உண்டாக் 
குபவனும் ஸுகத்தை விளைவிக்குமவனும் , எல்லாவற் 
றையும் அழிப்பவனும் , 

அழிப்பவனும் , ப்ரளயத்தை அடைந்த 


17 


ப்ரம்மாண்டத்தை மறுபடியும் உண்டாக்குமவனும் 
சிறந்த 

கிரணங்களை யுடையவனும் , ப்ரபஞ்சத்தில் 
உள்ளும்வெளியும் வ்யாபித்திருப்பவனும் நீதான் . 11 


அவதாரிகை- கீழேசொன்ன விஷயத்தையே 
உபபா திக்கிறார் . 
12 . ஹிரண்யகர்ப்ப ேபலிபர: தபனோபாஸ்கரோவிர . 

அக்னிகர்போதிதே : புத்ரஃபங்கம்பலிலிரநாபன 


பகவரை. 


( த்வம் ) ஹிரண்யகர்ப்ப : நீ பொன்மயமான ப்ரமாண்ட 

[த்தில் விளங்குமவன் 
சிசிர : 

தாபங்களைத்தீர்ப்பவன் 
தபனம் 

தபிக்கச்செய்பவன் 
பாஸ்கர 

ப்ரகாசத்தை உண்டாக்குமவன் 
ரவி : 

பாவராலும் ஸ்துதிக்கப்படுவன் 
அக்கினிகர்ப்பம் அக்கினியை கர்ப்பத்தில் உடை 


அதிதே:புத்ர 
சங்கம் 
சிசிரநாசனம் 


அதிதியின் குமாரன் 
ஆகந்த ஸ்வரூபி 
பனியை போக்கடிப்பவன் 


தாத்பர்யம் - ஸவர்ணமயமான ப்ரம்மாண்டத் 
தில்ப்ரகாசிப்பவனும் , ரமணீயமான ஹ்ருதயத்தை 
யுடையவனும் , ஸகல ஜீவன்களையும் தன் கர்ப்பத்தில் 
வைத்திருப்பவனும் , ஆத்யாத்மிக ஆதிதைவிக ஆதி 
பெல் 

ளதிக மென்கிற தாபத்ரயங்களையும் தீர்ப்பவனும் , 
பக்தர்களின் விரோதிகளை தபிக்கச்செய்பவனும் , எல்லா 
வஸ்துக்களும் தெரிவதற்கு காரணபூதமாய் ஒளியை 


18 


உண்டாக்குமவனும் , வேதங்களை ப்ரம்மாவுக்கு உப 
தேசித்தவனும் , காலாக்னியான ருத்திரனை வயிற்றிலு 
டையவனும் , அதிதிக்கு மகனும் , ஆனந்தஸ்ரூபியும் . 
பனியைபோக்கடிப்பவனும் நீயே . 


12 


13. வ்யோமனாத : ஸ்தமோ பேதீ 

ருக்யஜுஸ் ஸரமபராக : 
கனவ்ருஷ்டி ! அபாம் மித்ரோ 

விந்த்யவீதீ ப்லவங்கம . 


பதவுரை. 


வ்யோமனாத 
தமோபேதீ 
ருக்யஜுஸ்ஸாமபாரக : 


நீ ஆகாசத்துக்கு அரசன் 
இருளைப்போக்கடிப்பவன் 
ருக்கு யசுர் ஸாம வேதங்களின் 

கரையை யடைந்தவன் 
பெருமழையை பெய்பவன் 
ஜலத்துக்கு ஸ்நேகிதன் 
விந்தியமலையின் வழியாக 
சீக்கிரமாக செல்பவன் 


கனவ்ருஷ்டி : 
அபாம் மித்ரா 
விந்தயவீதீ 
ப்ரபலங்கம : 


தாத்பர்யம் - நீ ஆகாசத்துக்கிறைவன் ; இருளை 
போக்குமவன் ராஹுவை பேதிப்பவன் , ருக் , யஜுஸ் 
ஸாமவே தங்களை க்கொண்டு அறியப்படுபவன் , அதிக 
மான மழை பெழிபவன் , நீருக்கு நண்பன் . விந்திய 
பர்வதத்தின் மார்க்கத்தில் அதாவது ஆகாயமார்க்கத் 
தில் சீக்கிரமாகபோகுமவன் , 

13 


4. ஆதபீ மண்டலீ ம்ருத்யு : பிங்களஸ்ஸர்வ தாபன : 

கவிர்வில்வோமஹாதேஜா ரக்த ஸ்ஸர்வபவோத்பவர், 


19 


பதவுரை 


மண்டலீ 
ம்ருத்யும் 
பிங்கள : 


ஸர்வ தாபனம் 


( நீ ) வெய்யிலுடையான் 

வளைந்த உருவுடையவன் 
பகைவரைக் கொல்பவன் 
கோரோஜனத்தின் நிற 

முடையவன் 
யாவற்றையும் தபிக்கச் செய் 

பவன் 
பண்டிதன் 
யாவற்றையும் நிர்வஹிபவன் 
மிகுந்ததேஸ்ஸையுடையவன் 
பக்தர்களிடத்து அன்புள்ளவன் 
எல்லாகாரியங்களுக்கும் காரண 

மானவன் 


கவி 
விஸ்வ 
மஹாதேஜா : 
ரக்த : 
ஸர்வபவோத்பவ 


தி வெய்யிலை யுடையவன் , வட்டமான உருவை 
யுடையவன் , சத்துருக்களை ஜெயிப்பவன் , உதிக் 
கும்போது கோரோஜனத்தின் நிறமுடையவன் ( மத்தி 
யான்னத்தில் ) எல்லாவற்றையும் தபிக்கும்படி செய்ய 
வன் , வ்யாகரணமுதலான ஸகல ஸாஸ்த்ரங்களையும் ப்ர 
விர்த்திக்கும்படியாகச்செய்பவன் , சகலத்தையும் நிர் 
வஹிப்பவன் , விசேஷமான காந்தியை உடையவன் ,, 
பக்தர்களிடத்தில் விசேஷமான் ப்ரியமுடையவன் , 
ஸமஸ்த கார்யங்களுக்கும் காரணமானவன் . 

14 


15. க்ஷத்ர க்ரஹதாராணாம் அதிபோ விஸ்வபாவன . 

தேஜஸாமபி தேஜஸ்வீத்வா தபலாத்மங் நமோஸ்துதே 


20 


பதவுரை 


நக்ஷத்ர க்ரஹ- தாராணாம் 


( நீ ) அச்விந்யாதி நக்ஷத்திரம் 
கிரஹம் ஸாதாரணக்ஷ 

த்திரமிவைகட்கு 


அதிப : 
விஸ்வபாவன : 


நா தன் 


நிலைநிறுத்தும் 


தேஜஸாமபி 
தேஜஸ்வீ 
த்வாதஸாத்மன் 


உலகத்தை 

வன் . 
ஒளிகளைகாட்டிலும் 
ஒளியுள்ளவன் 
பன்னிரெண்டுமூர்த்திகளை 

யுடையோனே 
( அப்படிப்பட்ட ) உனக்கு 
நமஸ்காரம் உண்டாகுக 


தே 


நம : அஸ்து 


தாத்பர்யம்- அச்விந்யாதி நக்ஷத்திரங்களுக்கும் 
க்ரஹங்களுக்கும் ஸாதாரண நக்ஷத்திரங்களுக்கும் 
ஈாதனானவனும் , தேஜஸுக்க்ளுக்குள் மிகுந்த தேஜ 

உஸடயவனுமாய் பன்னிரு உருவை 
வனே உன்பொருட்டு நமஸ்காரம் , 

15 


ஸ்ஸை 


உடைய 


16. நம : பூர்வாய கிரயே பஸ்சிமே கிரயே நம : 

ஜ்யோதிர்கணாநாம் பதயே தினாதி பதயே நம : 


பதவுரை . 


பூர்வாய 
திரையே 


கீழ்திசையிலுள்ள 
மலையிலிருக்கிற 
உன்பொருட்டு நமஸ்காரம் 


சமம் 


21 


பஸ்சிமே 


நம : 
ஜயோதிர்கணானாம் 


மேற்குதிக்கிலுள்ள 
மலையிலிருக்கும் 
உன் பொருட்டு நமஸ்காரம் 
ஒளிஉள்ளவையின் 

கூட்டத்தின் 
இறைவனாகிய 
உன் பொட்ரு ேநமஸ்காரம் 


பதயே 


( தே ) நம 


காத்பர்யம் : -- கிழக்கு மலைமேலுள்ள ! உனக்கு 
நம்ஸ்காரம் , மேற்குமலையிலுள்ள உனக்கு நமஸ்காரம் 
கிழக்கு , மேற்கு மலைகளுக்கு அந்தர்யாமியான 
உனக்கு நமஸ்காரம் , ஜ்யோதிர்கணங்களுக்கு நாதனான 
உனக்கு நமஸ்காரம் , முக்தர்களுக்கு ப்ராப்ய ஸ்தான 
மான உனக்கு நமஸ்காரம் , பகலிரவுகளை யுண்டாக்கும் 
உனக்கு நமஸ்காரம் ( ஸூர்ய மண்டலாந்தர்யாமியான 
உனக்கு நமஸ்காரம் ). 

16 


17 . 


ஜயாய ஜயபத்ராய ஹர்யார்வாய நமோ நம : 
நமோ நமஸேஹஸ்ராம்போ ஆதித்யாய நமோ நம : 


பதவுரை. 


ஜயாய 
தமம் 


ஜயபத்ராய 


ஜெயிப்பவனான 
உன் பொருட்டுக மஸ்காரம் 
ஜயயத்தையும் மங்களத்தையும் 

கொடுக்க வல்ல 
உன் பொருட்டு நஸ்காரம் 


( தே ) நம : 


22 


ஹர்யஸ்வாய 
கம : 
ஸஹஸ்ராம்சோ 
நம : 
ஆதித்யாயதே 
நம : நம : 


பச்சைக்குதிரையுடைய 
உன் பொருட்டு நமஸ்காரம் 
ஆயிரம் திரணங்களை யுடைய 
உனக்கு நமஸ்காரம் 
சூரியனாகிய (உன்பொருட்டு ) 
நமஸகாரம் நமஸ்காரம் 


உனக்கு 


தாத்பர்யம் : -- நிகரில்லாத ப்ராக்ரமத்தைஉடைய 
உனக்கு நமஸ்காரம் செய்கிறேன் , ( பக்தர்களுக்கு வம் 
ஸார ஜயத்தை உண்டாக்குகிற உனக்கு நயஸ்காரம் ), 
ஜயத்தையும் மங்களத்தையும் உண்டாக்குகிற உனக்கு 
வந்தனத்தை செய்கிறேன் , பச்சைவர்ணமானகுதிரை 
யையுடைய ஸூர்யனுக்கு அந்தர்யாமியான 
நமஸ்காரம் செய்கிறேன் , ( மனோஹரமான கருட வ்ருஷ 
பாதி வாஹனங்களை யுடைய உன்னை நமஸ்கரிக்கிறேன் ) 
ஆயிரம் கிரணங்களையுடைய ஸூரியனுக்கு அந்தர்யா 
மியானவனே ( அபரிமிதமான தேஜஸ்ஸைஉடையவனே 
உன் அம்சமான ஸகல ஜீவன்களுக்கும் ஆதாரமான 
வனே ) உன்னை வணங்குகிறேன் , யோகிகளால் ஸ 
ரிய மண்டலத்தில் காணப்படுமவனா ன உமக்கு 
நமஸ்காரம் செய்கிறேன் . 

17 


18. நம : உக்ராய வீராய ஸாரங்காய நமோநம : 

நம : பத்மப்ரபோதாய மார்த்தாண்டாயநமோ நமம். 


பதவுரை . 
பயங்கரமான ரூபத்தை யுடைய 
உன் பொருட்டு நமஸ்காரம் 


( தே ) நம : 


23 


வீராய 

பிராணிகளைபல விதமாகவுதே 

(உன்பொருட்டு ) 
நமம் 

நமஸ்காரம் 
ஸாரங்காய 

விரைவாகச்செல்லும் உனக்கு 
நம : சம : 

நமஸ்காரம் நமஸ்காரம் 
பத்மப்ரபோதாய 

தாமரையை விக்கிக்கும்படி 

செய்யக்கூடிய உன்பொருட்டு 
நம : 

நமஸகாரம் 
மார்த்தாண்டாய ( தே ) ப்ரமாண்டம் அழிந்தபோது 

பிறந்தவனான உன் பொருட்டு 
நாம் தயம் 

நமஸ்காரம் நமஸ்காரம் 


பயங்கரமாக 


9 


தாத்பர்யம்- உபாலியா தார்க்கு 
யிருக்கும் உனக்கு நமஸ்காரம் , ஸகல ப்ராணிகளையும் 
அவைகளின் பூர்வகர்மங்களுக்கு அனுகுணமாக அவ 
பவர்கள் கர்மங்களில் ஏவுகிறஉனக்குநமஸ்காரம் , சீக் 
மாக நடக்கக்கூடியவனும் ( ஸாரத்தை க்ரஹிப்பவனும் 
ப்ரணவத்திற்கு ப்ரதிபாத்தியனும் , ஹம்ஸரூரூபத்தை 
ப்ரிக்ரஹித்தவனுமான உனக்கு நமஸ்காரம் , தாமரை 
யை அலரும்படியாகச் செய்பவனான ( பக்தர்களின் 
ஹ்ருதயக மலத்தை விகஸிக்கும்படியாகச் செய்பவ 
னான )உனக்கு நமஸ்காரம் , ப்ரம்மாண்டம் ப்ரளயத்தை 
அடைந்தபோது மறுபடியும் ஸ்ருஷ்டிப்பதற்காக் 
இருப்பவனான உனக்கு நமஸ்காரம் , 

18 


19. ப்ரஹ்மேபா நாச்யுதேபாய 

ஸூர்யா யாதித்ய வர்ச்சலே 
பாஸ்வதே ஸர்வ பக்ஷாய 
ரௌத்தாய் வபுஷே நம : 


24 


பதவுரை, 


ப்ரம்ஹேஸாகாச்யுதோபாய ப்ரம்மதேவனுக்கும் , சிவனுக் 

கும் விஷ்ணுவுக்கும் 

சியாமகனான 
( தே ) நம: 

(உனக்கு ) நமஸ்காரம் 
சூர்யாய 

ப்ராணிகள் கர்மங்களை செய் 

யும்படி தூண்டுபவனான 
( தே ) நம : 

உனக்கு நமஸ்காரம் 
ஆதித்யவர்சஸே 

சூர்யரூபமாகிய ஒளி 

[ யையுடைய 
( தே ) நம : 

உனக்கு நமஸ்காரம் 
பாஸ்வதே 

தேஜஸ்ஸையுடைய 
( தே ) நம : 

உனக்கு நமஸ்காரம் 
ஸர்வபக்ஷாய 

அனைவற்றையும் புஜிப்பவ 
( தே ) நம : 

உனக்கு நமஸ்காரம் ( னான 
ரௌத்ராய 

பயங்கரமான 
வபுஷே 

சரீரமுடைய 
( தே ) நம : 

உனக்கு நமஸ்காரம் 


தாத்பர்யம் : - ப்ரம்ம விஷ்ணு ருத்திரர்களுக்கு 
நியாமகனாய் பரப்ரம்ம ரூபமான உனக்கு நமஸ்காரம் , 
ஸகலப்ராணிகளையும் அந்தந்த கர்மங்களை செய்யும் 
படி ப்ரேரேபிக்கிறவரான உனக்கு நமஸ்காரம் , எரி 
யமண்டலத்தில் தேஜோரூபமான உனக்கு நமஸ்காரம் , 
ஸமஸ்த தேஜஸ்களுக்கும் காரணமான மஹாதே 
ஜஸ்ஸையுடைய உனக்கு நமஸ்காரம் , ப்ரளயகாலத் 
தில் ஸகலத்தையும் ஸம்ஹரிப்பவனான உனக்கு நமஸ் 
காரம் , அப்பொழுது பயங்கரமான உருவத்தை 
உடைய உனக்கு நமஸகாரம் , நமஸ்காரம் . 19 


25 


20. தமோக்னாய ஹிமக்னாய 

பாத்துருக்னாயா மிதாத்மனே 
க்ருதக்னக்னாய தேவாய 
ஜ்யோதிஷாம் பதயே நமம் . 


பதவுரை. 


தேவாய 


தமோக்னாய 

இருளையகற்றுபவனும் 
ஹிமக்னாய 

பனியையொழிப்பவனும் 
ஸத்ருக்னாய 

பகைவரை அழிப்பவனும் 
அமி தாத்மனே 

ப்ரிச்சின்னமில்லாத ஸ்வரூப 

முடையவனும் 
க்ருதக்னக்னாய 

செய்நன்றி யறியாதவனை 

கொல்லு மவனும் 
ஸ்ருஷ்டி , ஸ்திதி , ஸம்ஹார 

த்தால் விளை யாடுமவனும் 
ஜ்யோதிஷாம்பதயே ஒளியுடையவருக்கு நாதனாகிய 
(தே) நம : 

உன்பொருட்டு நமஸ்காரம் 
தாத்பர்யம் --இருளைப்போக்கடிப்பவனான ( அஞ்ஞா 
னத்தை போக்குமவனான ) உனக்கு நமஸ்காரம் , பக் 
தர்களுக்கு சீதோஷ்ணாதி த்வந்த்வங்களை ஸஹிக்கும் 
படியான ஸாமர்த்யத்தை அளிப்பவரான உன்பொ 
ருட்டு நமஸ்காரம் , ஆச்ரிதர்களின் பகைவரை ஹிம் 
வலிப்பவரான (சத்ருக்களான இந்திரியங்களை ஜயிக்கும் 
சக்தியை பக்தர்களுக்கு அருளக்கூடிய ) உமக்கு நமஸ் 
காரம் . தேச கால வஸ்து க்ருத தரிவித ப்ரிச் சேத்ய 
சூன்யரான ( அளவற்றமஹிமையையுடைய) உமக்கு 
நமஸ்காரம் , ஸகல பாபிகளையும், செய்தநன்றி மறப்ப 
வர்களையும் சிக்ஷிப்பவன் உள்பொருட்டு சமஸ்கா 
மம் , ஸ்ருஷ்டிஸ்திதிலம்வாடத்தகம் விளையாடி ஆனந் 


26 


திப்பவரான ( ஸ்வயம் ப்ரகாசவானான ) உனக்கு நமஸ் 
காரம் , சந்த்ர சூர்யாதி ஸகல ஒளிகளுக்கும் ப்ரகாசத் 
தை கொடுப்பதால் நாதனான உனக்கு நமஸ்காரம் . 20 


21 . 


தப்தசாமிகராபாய வஹ்னயே விஸ்வகர்மணே 
நமஸ்தமோபி நித்யை ருசயேலோகாசாக்ஷிணே . 

* பதவுரை. 
தப்தசாமீகராபாய உருக்கினபொன்னுக்கு நிகரானவனும் 
வஹ்னயே அக்கினிஸ்வரூபனாகியவனும் 
விச்வகர்மணே உலகத்தைச்செய்பவனாகியவனும் 
தமோபிரிக்னாய பேரிருளையழிப்பவனும் 
ருசயே 

காந்தியால் திகழ்பவனாகியவனும் 
லோகஸாக்ஷிணே உலகத்துக்கு ஸரக்ஷிபூதனுமாகிய 
( தே ) நம : பொருட்டு நமஸ்காரம் 

தாத்பர்யம் : -உயர்ந்த் தங்கம்போன்ற நிறத்தை 
யுடையவறான உனக்கு நமஸ்காரம் , அக்கினிபோன்ற 
ரூபத்தையுடைய ( ஸகலபோகங்களுக்கும் ஆதாரமான 
உனக்கு 

நமஸ்காரம் , இருளைப்போக்கடிப்பவனான 
உனக்கு நமஸ்காரம் , எல்லாவற்றிலும் ப்ரகாசிப்பவ 
னான ( ஸ்வயம்ப்ரகாசரூபத்தை உடையவனான ) உன 
க்கு நமஸ்காரம் . உலகத்தார் செய்யும் ஸக லகர்மங் 
களுக்கும் ஸாக்ஷியான உனக்கு நமஸ்காரம் . 21 


22. நாரயத்யேஷவை பூதம் ததேவஸ்ருஜதி ப்ரபு : 

பாய த்யேஷ தபத்யெஷ வர்ஷத்யேஷ கபஸ்திபி.. 


பதவுரை . 


ப்ரபும் 
வவுரவ 


அனைவற்றையும் என்பவனானா 
இம்மநாபுருஷனே 


27 


ததேவ 


பூதம் 

உலகத்தை 
நாபாயதி 

காசம்செய்கிறான் 

அவ்வுலகத்தையே 
ஸ்ருஜதி 

ஸ்ருஷ்டிக்கிறான் 
எஷம் 

இவனே 
கபஸ்திபி : 

கிரணங்களால் 
பாயதி 

உலர்த்திவிடுகிறான் 
தபதி 

தபிக்கும்படி செய்கிறான் 
வர்ஷதி 

வர்ஷிக்கிறான் 
தாத்பர்யம் : -ஸகலலோகத்துக்கும் நியா மகனான 
இந்த ஸ்வாமியே ஸமஸ்த ப்ரபஞ்சத்தையும் ப்ரளய 
காலத்தில் ஸம்ஹரிப்பார் . மறுபடியும் அப்பிரபஞ்சத் 
தையே ஸ்ருஷ்டிப்பார் . இவரே கிரணங்களால் தாபத் 

த உண்டாக்கி ,உலர்த்திவிடுவார். மழைபெய்யும்படிச் 
செய்வார் .. 

22 


வ 


23. ஏஷஸுப்தேஷு ஜாகர்தி 

பூதேஷு பரிநிஷ்டிதம் 
ஏஷஏவாக்னி ஹோத்ரஞ்ச 
பலம் சைவாக்கினி ஹோத்திரிணாம் . 

பதவுரை, 
ஏவும் 

இவன் 
பூதேஷு 

பிராணிகள் 
ஸுப்தேஷு 

தூங்குகையில் 
பரிநிஷ்டித : 

எங்கும் பரந்தவனாக 
ஜாகர்தி 

விழித்திருப்பான் 
ஏஷவ் 

இவனே 
அக்கினிஹோத்ரஞ்ச 

அக்கினிகாரியத்தையும் 
அக்கினிஹோத்திரணாம் அத்தனிகாரியம் செய்பவருக்கு 
பலம்சைவ 

பலமும் ( ஆகிறான் ) 


28 


தாத்பர்யம் : ப்ராணிகள் உறங்கும்போது 
இவன் அப்பிராணிசள் எல்லாவற்றிலும் அந்தர்யாமி 
யாகவியாபித்து விழித்துக்கொண்டிருப்பான் , அக்கினி 
ஹோத்திரங்களையும் , அக்கினிஹோத்திரங்களுடைய 
பலமும் இம்மஹாபுருஷனே 

23 


24. வேதாஸ்ச க்ரதவச்சைவ க்ரதூனாம் பலமேவச 

யாநி க்ருத்யாநி லோகேஷுஸர்வஎஷரவிஃப்ரபு:. 


பதவுரை . 
வேதாச 

( இவன் ) வேதமும் 
க்ரதவச்ச 

யாகமும் 
க்ர தூனாம் 

யாகத்தினுடைய 
பலமேவச 

பலமும் (ஆகிறான்) 
லோகேஷ 

உலகங்களில் 
க்ருத்யானி 

காரியங்கள் 
யானி ( ஸந்தி ) 

எடை இருக்கின்றனவோ 
( தேஷாம் ) 

அவைகளுக்கு 
ஸர்வம் 

ஸமஸ் தாத்மாவான 
இந்த சூரிய மண்டல வர்த் 

தியான புருஷன் 
ப்ரபு : 

நியாமகன் 
தாத்பர்யம் : -இவனே வே தங்கள் இவனேயாகங் 
கள் . யஞ்யத்தால் அடையக்கூடிய பதார்த்தமும் 
இவனே , மேலும் , உலநத்தில் எந்தெந்த கர்மங்கள் 
செய்யப்படுகின்றனவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் 
ஸர்வாத்மா வாகிறான் ஸூர்ய மண்டலமத்தியவர்த்தி 
யான இந்த புருஷனே நியாமகனும் , பலத்தை அளிப் 
பவனுமாகிறான் . 

24 


ஏஷ ரவி 


29 


25 . 


ஏன மாபத்ஸு க்ருச்ரேஷு 

காந்தாரேஷு பயேஷச 
கீர்த்தயங் புருஷகம்சித் 

நாவஸீததி ராகவ . 


பதவுரை. 


ராகவ 


ராமா 


புருஷ 
கஸ்சித் 
ஆபத்ஸு 
க்ருச்ரேவு 
பயேஷு 
எனம் 
கீர்த்தயன் 
காவஹீந்தி 


புருஷன் 
ஒரொருவன் 
ஆபத்திலும் 
கஷ்டத்திலும் 
பயங்களிலும் 
இவ்வாதித்யஹ்ருதயத்தை 
ஸ்துதித்தானகில் 
துக்கிக்கமாட்டான் 


இதை 


தாத்பர்யம் : -ஹேராமா! 

அனுஷ்டி 

டி 
தில் வர்ணம் , ஆச்ரமம் முதலான பேதங்கள் 
யாது , யாராகயிருந்தபோதிலும் ஆபத்துண்டான போ 
தாவது , கஷ்டம் வந்தபோதாவது காட்டில் சஞ்சரிக் 
கும் போதாவது அல்லது இதரபயங்களுண்டான போ 
தாவது இந்த ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்திரத்தை 
அநுசந்தித்தால் அவன் துன்பத்தினின்றும் நீங்கி 
பயமற்று ஸுகத்தை அடைவான் . 

25 


26. பூஜஸ்த்வேக மேகாக்ரோ 

தேவதேவம் ஜகத்பதிம் - 
ஏதத் திரிகுணிதம் ஜப்த்வா 

யுத்தேஷு விஜயிஷ்யஸி . 


30 


பதைைர . 
ஏகாக்ரம் 

( நீ ) ஒரே விஷயத்தில் செலுத்தப் 

பட்ட மனமுடையவனாய் 
தேவதேவம் 

தேவதேவனும் 
ஜகத்பதிம் 

உலகநாதனுமான 
எனம் 

இந்ததேவனை 
பூஜயஸ்வ 

பூஜைசெய் 

இந்த ஆதித்ய ஹ்ருதயத்தை 
திரிகுணிதம் 

மூன்றுதரம் 
ஜப்த்வா 

ஜபித்து 
யுத்தேவு 

யுத்தத்தில் 
விஐயிஷ்யஸி 

வெல்லுவாய் 
தாத்பர்யம் : - நீ மனஸ்ஸை த்ருடமாக நிருத்தி , 
தேவர்களுக்கு தேவனும் ஜகன்னாதனுமான இந்த 
பகவானை இந்த ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்திரத்தால் 
பூஜைபண்ணு , இதை மூன்று தரம் ஜபிததால் யுத்தத் 
தில் ஜயமுண்டாகும் . 

26 


27 , 


அஸ்மின் க்ஷணே மஹாபாஹோ 

ராவணம் த்வம் வதிஷ்யஸி 
ஏவ முக்த்வா ததா கஸ்த்யோ 

ஜகாமச யதாகதம் . 


பதவுரை, 

பெருபுஜமுடையனே 


மஹாபாஹோ 
த்வம் 
அஸ்மின்க்ஷணே 
ராவணம் 
வதிஷ்யஸி 


இந்த க்ஷணேநிமிஷத்தில் 
இராவணனை 
கொல்லுவாய் 


31 


ததா 

அப்போது 
அகஸ்த்ய : 

அகஸ்த்யர் 
ஏவம் 

இப்படி 
உ.க்கவா 

சொல்லி 
யதாகதம் 

வந்தபடி 
ஜகாம 

சென்றார் 
தாத்பர்யம்: - பெருமையை உடைய புஜங்களை 
யுடைய ரகுகுலதிலகா ! நீ இந்த ஸ்தோத்திரத்தை 
ஜபம் செய் , இந்த க்ஷணத்திலேயே ராவணனை வதம் 
செய்வாய் என்று அகஸ்தியர் சொல்லிவிட்டு தன் 
ஸ்தானம்போய் சேர்ந்தார் . 

27 


28. ஏதச்ருத்வா மஹாதேஜா 

நஷ்டபோகோ பவத்ததா 
தாரயாமாஸ ஸுப்ரீதோ 

ராகவ : ப்ரயதாத்மவான் . 


ததா 
மஹாதேஜா : 
ராகவம் 
ஏதத் 
ஸ்ருத்வா 
நஷ்ட பேயாக : 
அபவத் 


பதவுரை. 

அப்பொழுது 
மிகுந்த தேஜஸ்ஸுடைய 
ராமன் 
இதை 
கேட்டு 
ஒழிந்த துயரமுடையவராக 
ஆயினர் 
விசேஷ ஆனந்தத்தை 

அடைந்தவராய் 
பரிசுத்தமான மனமுடை 
யவராக 
தரித்தனர் 


ஸுப்ரீத : 


ப்ரயதாத்மவான் 


தாரையாமாஸ் 


32 


தை 


தாத்பர்யம் : - அப்பொழுது மஹா தேஜஸ்ஸை 
உடைய ராமன் இம்ம ஹா ஸ்தோத்திரத்னை கேட்ட 
மாத்திரத்தில் மனதில் சிந்தையைவிட்டு , பரமசந்தோ 
ஷத்துடனும் பரிசுத்தமான மனதுடனும ஆதித்ய ஹரு 
தய தோத்திரத்திற்கு ப்ரதிபாத்தியனான தேவ தேவனை 
த்யானம் செய்தார் . 

28 
29. ஆதித்யம் ப்ரேக்ஷ்ய ஜ்ப்த்வாது 

பரம் ஹர்ஷ மவாப்தவான் 
த்ரிராசம்ய புசிர்பூத்வா 
தனுராதாய வீர்யவான் , 

பதவுரை. 
வீர்யவான் 

விசேஷ பராக்கிரமமுடைய 

ஸ்ரீராமன் 
ஆசம்ய 

ஆசமனஞ்செய்து 
ஸுசி: 

ப்ரிசுத்தராக 
பூத்வா 
ஆதித்யம் 

சூரியனை 
ப்ரேஷ்யா 

பார்த்து 
த்ரி : ஜப்த்வாது 

மூன்று தரம் ஜபித்து 
தனும் 

வில்லை 
ஆதாய 

எடுத்துக்கொண்டு 
பரம் 

மிகுந்த 
ஹர்ஷம் 

களிப்பை 
அவாப்தவான் 

அடைந்தார் 
தாத்பர்யம் : - ராமன் . ஆசமனம் செய்து சுத்தி 
யாக ஸூர்யனை பார்த்துக்கொண்டு ( ஆதித்ய மண்ட 
லாந்தர்வர்த்தியான பரமாத்மா வை த்யானம் செய்து 
கொண்டு ) மூன்று தரம் ஆதித்யஹ்ருதய ஸ்தோத்ர 


33 


த்தை ஜபித்து நிகரற்ற பராக்ரமத்தை 

உடையவராய் 
பரமானந்தமடைந்து வில்லை கையில் ஏந்தினார் . 29 


30. ராவணம் ப்ரேக்ஷ்ய ஹ்ருஷ்டாத்மா 

யுத்தாய ஸமுபாகமத் 
ஸர்வயத்னேன மஹதா 

வதே தஸ்ய த்ருதோ பவத் . 


பதவுரை. 
( ஸ 3 ) 

( அந்த ராமன் ) 
ராவணம் 

இராவணனை 
ப்ரேஷ்ய 

பார்த்து 
ஹருஷ்டாத்மா களிப்புற்றமனமுடையவராய் 
யுத்தாய 

சண்டையின்பொருட்டு 
ஸமுபாகமத் 

ஸமீபித்தார் 
மஹதா 

பெரிய தான 
ஸர்வயத்னேன 

ஸமஸ்தப்ரயத்தினத்தாலும் 
தஸ்ய 

அவ்விராவணனுடைய 
வதே 

கொலையில் 
த்ருதம் 

நிச்சயித்தவராக 
அபவத் 

ஆனார் . 
தாத்பர்யம்- ராமபிரான் அப்பொழுது ராவண 
னைப்பார்த்து ஸந்தோஷத்துடன் , எல்லாவிதத்தாலும் 
அவனை கொல்லுவதாகநிச்சயித்து போர்புரிவதற்காக 
அருகில் சென்றார் , 

30 


- 31. அத ரவிரவதந்நிரீக்ஷ்ய ராமம் 

முதிதமநா: பரமம் ப்ரஹ்ருஷ்யுமாண : 
நிபலிசரபதி ஸங்க்ஷயம் விதித்வா 

ஸுரகணமத்யகதோ வசஸ் த்வரேதி . 


34 


பதவுவிர . 


பிறகு 


சூரியன் 


ரவி : 
முதிதமனா 
பரமம் 
ப்ரஹ்ருஷ்யமாணம் 


களிப்புற்ற மனமுடையவனாக 
மிகவும் 
சந்தோஷத்தால்மயிர் கூச்சலு 

முடைவனாக 
தேதேவகண மத்தியை யுடைந்து 
ஸ்ரீராகவனை 


ஸுரகணமத்யகதம் 
ராமம் 


நிரீக்ஷ்ய 


கிஸிசரபதி ஸங்க்ஷயம் 


விதித்வா 
த்வர 


ராக்ஷஸர்களுக்கு அதிபதியின் 

நாசத்தை 
தெரிந்துகொண்டு 
துரிதப்படும் 
என்று 
வார்த்தையை சொல்லினர் . 


வசம் 


மண்ட 


தாத்பர்யம் : -அப்பொழுது , ஸுரிய 
லாந்தர்வர்த்தியாய் ஹிரண்மயனான அம்மாஹா புரு 
ஷன் தன்னை தேவர்களின் 

கூட்டங்கள் சுற்றிக் 
கொள்ள பரம ஸந்தோஷத்துடன் மயிர் கூச்சலுண் 
டாக ராமனுக்குத்தோன்றி ராமனைப்பார்த்து “ ராக்ஷ 
ஸர்களுக்கு அதிபதியான 

ராவணன் 
அடைவா னென்று அறிந்துக்கொள் . துரிதமாய் எழு " 
என்று சொன்னார் . 

31 
ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம் 


விநாசததை 


சம்பூர்ணம். 


-roso 


35 


ஸ்ரீராமாயண மகாத்மியம் . 


ஸ்ரீராமாயண மகாத்மியத்தைச் சொல்லியருள 
வேண்டுமென்று பார்வதி பரமசிவனைப் பிரார்த்திக் 
! கச் சொல்லுகின்றார் . 

சதகோடி விஸ்தாரமுள்ள இராமாயணம் பிரம்ம 
லோகத்திலே நித்தியமும் மார்க்கண்டேயர் சொல்ல 
பிரமதேவனால் கேட்கப் படுகின் 

சறது , 
ஆகையால் , தேவர்கள் தானவர்கள் கந்தர்வர்கள் 
மூரிவர்கள் மனிதர்கள் நாகர்கள் ஆகிய இவர்களால் 
வான்மீகரால் செய்யப்பட்ட ஸ்ரீ ராமாயணம் சர்வ 
முயற்சி செய்து கேட்கத் தகுந்தது . 

பாத்மம் ஆக்கினேயம் வராகம் முதலியபுராணக் 
கூட்டங்கள் யாவும் , ஸ்ரீராமாயணத்திலுள்ள ஒரு 
சுலோக்கத்தின் பதினாறில் ஒருபங்குக்கும் நிகரல்ல . 

தேவீ ! ஸ்ரீராமாயண ஸ்லோகங்களைப் பூலோகத் 
தில் யார் எழுதுகிறார்களோ அவர்களெல்லாரும் பர 
மாத்மாவினிடத்தில் என்னுடன் வசிப்பார்கள் . 

இமாசலகுமாரீ ! சமஸ்தலோங்களிலுள்ள பக்த 
ர்களெல்லாரும் மகாபாதகங்களை நாசஞ்செய்கின்ற 
புண்ணிய சரித்திரமணி அந்த ராமாயணத்தைக் 
கேட்கின்றார்கள் . 

என்றும் , மற்றும் ஸ்ரீமத்ராமாயணத்தைக் கிழக்கு 
முகமாக இருந்து பிரசங்கம் செய்ய வேண்டு மென்றும் 
வடக்குமுகமாக இருந்து சிரவணம் செய்ய வேண்டு 
மென்றும் , போசனத்துக்குமுன் ப்டனம் செய்தால் 


36 


காமியபலன் யாவும் சித்திக்குமென்றும் , போசனானந் 
தரம் படனம் செய்யின் மோக்ஷம் சித்திக்குமென்றும் 
படனபலனும் சிரவணபலனும் அதிக விஸ்தாரமாக 
வும் , கந்தப்புராணம் அகத்திய சம்மிதையிலுள்ள 
பார்வதி பரமேஸ்வர பிரம்னோத்தரமாகிய இரு நூறு 
சுலோகங்களுள்ள 106 - வது அத்தியாயம் புகலா 


நின்றது . 


ஒவ்வொரு புராணத்தின் படனபலனும் சிரவண 
பலனும் அதிலதிலேயே கூறப்பட்டிருக்கும் . ஸ்ரீராமா 
யணத்தின் படனபலமும் சிரவண பலனும் ஸ்ரீ ராமா 
யணத்திலேயே கூறப்பட் டிருப்பதுமன்றிக் காந்தம் 
பிரமாண்டம் நாரதீய முதலிய பல புராணங்களுள் 
கூறப்பட்டிருத்தலால் புராணங்கள் யாவற்றுள்ளும் 
ஸ்ரீமத்ராமாயணம் சிறப்புடைத் தென்றறியற்பாலது . 


